தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN / 467 /2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
( விலை : ரூ . 4 .00 காசு . 


- 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாயை 


மெயே ஒ 


வெல்லும் 


எண் 40 ] 


சென்னை, புதன்கிழமை , அக்டோபர் 9, 2013 
புரட்டாசி 23 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு- 2044 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் பிரிவு 44 (4) - ன் கீழ் செயல்படாத சங்கங்களுக்கான 

அறிவிக்கை 


( ந .க .எண் 4885/ ®1/ 2013.) 


கீழே குறிப்பிட்டுள்ள சங்கங்களானது , தமிழ்நாடு சங்கப்பதிவுச்சட்டம் பிரிவு 16( 3) (பி ) - ன்படி கோர்வை செய்ய 
வேண்டிய அறிக்கைகளைக் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் எவ்வித கோர்வை செய்யாமல் இருப்பதைத் தொடர்ந்து 
சங்கப்பதிவுச்சட்டம் 1975 பிரிவு 44(3)- ன் கீழ் செயல்படாத சங்கங்களாக கருதப்பட்டு இரண்டு முறை அறிவிப்பு அனுப்பப்பட்டும் , 
இறுதியாக இவ்வலுவலக ந .க .எண .4154/ ®1/ 2012/ நாள் .8 .2 .2013 - ல் கீழ்கண்ட அனைத்து சங்கங்களுக்கும் 3 - வது முறையாக அறிவிப்பு 
அனுப்பப்பட்டும் மூன்று மாதங்களுக்கு மேல் எவ்வித கோர்வையும் செய்யாததால் , சங்க சட்டபிரிவு 44 (4) ன் கீழ் கீழ்கண்ட 
சங்கங்கள் பதிவு நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவித்து தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரம் செய்து அறிவிப்பு செய்யப்பட்ட சங்கங்களின் 
விவரப்பட்டியல் . மேற்படி சங்கம் விரும்பினால் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட ஒரு வருட காலத்திற்குள் பதிவுத்துறைத் தலைவர் 
அவர்களிடம் சங்க சட்டப்பிரிவு சட்டம் 44 (5 ) - ன்கீழ் மேல்முறையீடு செய்யலாம் . 


வரிசை 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


( 2 ) 
2/ 99 


2 


3/99 | 


4 /99 


கொசவன்பாளையம் ஞானம்மாள் கிராம மகளிர் முன்னேற்ற சங்கம் , கொசவன்பாளையம் கிராமம் , 
திருப்பாச்சூர் அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் 
Sri Annamalaiyar Weaving Development Society Kanchipuram . 57 -11 Krishnan Street. 
Pilliaiyarpalayam Kanchipuram 
தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் - பொதட்டூர்பேட்டை , 46 கெங்கையம்மன் கோயில் தெரு , 
பொதட்டூர்பேட்டை , பள்ளிப்பட்டு வட்டம் 
மெஸ்மெரீஸ் ஹிபனாடிஸ் அசோசியேஷன் காஞ்சிபுரம் , அவளுர் கிராமம் மற்றும் அஞ்சல் , 
காஞ்சிபுரம் வட்டம் 
அயிமிச்சேரி கிராம இளைஞர் நற்பணி மன்றம் , அயிமிச்சேரி கிராமம் , தென்னேரி அஞ்சல் , 
காஞ்சிபுரம் 


6 /99 


7 / 99 


[ 1 ] 


DTP - VI- 1 (T - Sup.) ( 40 ) - 1 
DTP - VI -1 (T-Sup.)( 40 ) - 1a 


( 3) 


வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 
எண் பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

(2 ) 
8 /99 புதிய சிறுவானூர் கிராம பெண்கள் முன்னேற்ற சங்கம் , புதியசிறுவானூர் கிராமம் , திருப்பாச்சூர் 

அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் 
9/99 சிறுவானூர் வேளாளர் தெரு கிராம மகளிர் முன்னேற்ற சங்கம் , சிறுவானூர் கிராமம் , 

திருப்பாச்சூர் , திருவள்ளூர் வட்டம் 
10/ 99 மாரியம்மன் நகர்கிணற்றுபாசன விவசாயிகள் சங்கம் , மாரியம்மன் நகர் , அருந்தியர் காலனி 

நெடும்பரம் கிராமம் , திருத்தணி வட்டம் 
11/ 99 போந்தவாக்கம் இசாநாட்டேரி பாசனதாரர் சங்கம் , பெரிஞ்சேரி கிராமம் , போந்தவாக்கம் அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை வட்டம் 
12/ 99 சொரக்காய்பேட்டை கிராம நல நற்பணி சங்கம் , சொரக்காய்பேட்டை கிராமம் மற்றும் அஞ்சல் , 

பள்ளிப்பட்டு வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் . 
13/ 99 தாமல்வார்தெரு பாரதிநகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , நெ . 15 /156 பாரதிநகர் தாமல்வார் தெரு , 

பெரிய காஞ்சிபுரம் 
14/ 99 இராயங்குட்டை பகுதிவாழ்மக்கள் குடியிருப்பு மேம்பாட்டு நலச்சங்கம் , நெ . 129 / 33 

இராயங்குட்டைத் தெரு பெரிய காஞ்சிபுரம் . 
15 / 99 கிராம முன்னேற்ற பெண்கள் சங்கம் , குஞ்சரம் கிராமம் சீத்தஞ்சேரி அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை வட்டம் . 
16 / 99 பேரத்துார் ஏரிபாசனதாரர் சங்கம் , பேரத்துார் கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் . 
17/ 99 இளைஞர் நற்பணிமன்றம் வினாயகபுரம் கிராமம் , வினாயகபுரம் கிராமம் , சீனிவாசபுரம் அஞ்சல் , 

திருத்தணி வட்டம் 
18/ 99 காஞ்சிபுரம் லாரி உரிமையாளர்கள் சங்கம் , நெ . 18 காமராஜர் தெரு , காஞ்சிபுரம் 
20/ 99 ஆராத்திகா நிலைய குழு , 64 திருவள்ளுர் சாலை , ஊத்துக்கோட்டை , திருவள்ளூர் மாவட்டம் 
22/ 99 கனகம்மா சத்திரம் வட்டார சுமை ஏற்றி இறக்கும் தொழிலாளர் நலச்சங்கம் , பஜார் வீதி , 

கனம்மாசத்திரம் , திருத்தணி வட்டம் . 
23 / 99 இளைஞர் மனமகிழ் மன்றம் , கனகம்மாசத்திரம் , வாணியர் தெரு , கனகம்மாசத்திரம் , 

திருத்தணி வட்டம் 
24/ 99 மங்களங்கிழார் நற்பணிமன்றம் , அம்மையார்குப்பம் , 4/63 பொன்னியம்மன் கோயில் தெரு , 

அம்மையார்குப்பம் , பள்ளிப்பட்டு வட்டம் 
25 / 99 காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பட்டுஜரிகை சேலை சிறுஉற்பத்தியாளர்கள் மகிமை சங்கம் , 

84 கிருஷ்ணன் தெரு , பிள்ளையார்பாளையம் , காஞ்சிபுரம் 
26/ 99 கீழானூர் மடுவு ஏரிபாசனதாரர்கள் சங்கம் , கீழானூர் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் வட்டம் . 
27 / 99 ஈக்காடு ஏரிப்பாசனதாரர்கள் சங்கம் , ஈக்காடு கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் 
28/ 99 வீராணாத்துார் கிராம அன்னை தெரசா மகளிர் மன்றம் , வீராணத்துார் கிராமம் , ராகிபேட்டை 

அஞ்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் 
32/ 99 காஞ்சிபுரம் லாரி ஓட்டுநர்கள் பொதுநலச்சங்கம் , 49எ சாலைத் தெரு , காஞ்சிபுரம் 
33/ 99 நெடும்பரம் மணற்கழனி கிணற்றுபாசன விவசாயிகள் சங்கம் , நெடும்பரம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருத்தணி 
34/ 99 ஸ்ரீ வள்ளிமாபுரம் கிராம இளைஞர் நற்பணி மன்றம் , ஸ்ரீவள்ளிமாபுரம் கிராமம் , சரஸ்வதி நகர் 

அஞ்சல் , திருத்தணி வட்டம் 
35/ 99 வேளியூர் ஏரிபாசன சங்கம் , வேளியூர் கிராமம் மற்றும் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
36 / 99 

நெய்வேலி ஏரிபாசனதாரர்கள் சங்கம் , நெய்வேலி கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் 
38 /99 உள்ளாவூர் கிராம ஆயக்காட்டு நீர்பாசன விவசாயிகள் சங்கம் , உள்ளாவூர் கிராமம் மற்றும் 

அஞ்சல் , காஞ்சிபுரம் 
40 / 99 அமரர் ராஜீவ் காந்தி மகளிர் மன்றம் வீராணத்தூர் கிராமம் , வீராணத்தூர் கிராமம் மற்றும் 

அஞ்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் , திருவள்ளூர் மாவட்டம் 
41/ 99 எம் . ஜி . ஆர்.நகர் ஞானம்மாள் கிராம மகளிர் சங்கம் டோக்ரா எம் . ஜி . ஆர் .நகர் , புல்லரம்பாக்கம் 

கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் 


வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 
எண் பதிவு எண் 
மற்றும் வருடம் . 
(2 ) 

( 3 ) 
42 /99 பாண்டூர் ஏரிபாசனதாரர்கள் சங்கம் , பாண்டூர் கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் மாவட்டம் 
44/ 99 காஞ்சிபுரம் நுகர்வோர் சங்கம் , நெ . 30பி கச்சி மேற்கு மாடவீதி , பெரிய காஞ்சிபுரம் 
49/ 99 கிராம முன்னேற்ற பெண்கள் சங்கம் , மைலாப்பூர் , மைலாப்பூர் கிராமம் , தேவந்தவாக்கம் அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை வட்டம் 
50/ 99 கிராம முன்னேற்ற பெண்கள் சங்கம் - காக்களூர் காக்களூர் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் 
51/ 99 அத்திமாஞ்சேரிபேட்டை கிராம திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் , அத்திமாஞ்சேரிபேட்டை கிராமம் 

மற்றும் அஞ்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் 
52/ 99 அஸ்வரேவந்தபுரம் கிராம விரோணிகா மகளிர் மன்றம் , அஸ்வரேவந்தபுரம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

எரும்பி அஞ்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் 
55/ 99 அத்திமாஞ்சேரிபேட்டை கிராம ஸ்ரீலட்சுமி தையல் தொழில் மகளிர் மன்றம் , மேட்டுத்தெரு , 

அத்திமாஞ்சேரிபேட்டை பேட்டை , பள்ளிப்பட்டு வட்டம் 
56/99 பாசறை உழைக்கும் பெண்கள் பொருளாதார முன்னேற்ற சங்கம் - வேளியூர் , வேளியூர் கிராமம் 

மற்றும் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் 
57 / 99 பாசறை உழைக்கும் பெண்கள் பொருளாதார முன்னேற்ற சங்கம் . கோயம்பாக்கம் - கோயம்பாக்கம் 

கிராமம் , அய்யம்பேட்டை அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் 
59/ 99 வேடல் கிராம ஏரிப்பாசன விவசாயிகள் சங்கம் - வேடல் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

காஞ்சிபுரம் வட்டம் 
60/ 99 Humanity and Human Resources Development Foundation Kanchipuram District, 

Pappammal Garden , Vengudi , Walajabad , Kanchipuram District 
62/ 99 காஞ்சிபுரம் தானிய எடையாளர்கள் நலச்சங்கம் , நெ . 3 பி தாயார்குளம் தெரு , காஞ்சிபுரம் 
63/ 99 தமிழ்வளர்ச்சி மன்றம் , காஞ்சிபுரம் , 30 சி சிறிய கம்மாளத்தெரு , காஞ்சிபுரம் 
64/99 ஸ்ரீதேவி கருமாரியம்மன் நிகேதன் நெ . 68 எச் பல்லவன் நகர் , காஞ்சிபுரம் . 
65/ 99 திருவள்ளுர் மாவட்ட மகாத்மா காந்தி தொழுநோயாளர்கள் மறுவாழ்வு சங்கம் , காருண்யா நகர் , 

வெங்கத்தூர் கிராமம் , கீழ்நல்லாத்துார் அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் 
66/ 99 அன்னை கஸ்தூரிபாய் மகளிர் மேம்பாட்டு மன்றம் காக்களூர் ஏரிக்கரை , ஏரிக்கரை கிராமம் 

மற்றும் அஞ்சல் , பஸ்நிலையம் பின்புறம் , திருவள்ளூர் வட்டம் 
71/ 99 கிராம முன்னேற்ற பெண்கள் சங்கம் , தேவந்தவாக்கம் , தேவந்தவாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை வட்டம் 
72/ 99 கிராம முன்னேற்ற பெண்கள் சங்கம் - எல்லப்ப நாயுடுபேட்டை , எல்லப்ப நாயுடுபேட்டை கிராமம் , 

குண்ணவலம் அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் 
74/ 99 கோயம்பாக்கம் கிராம அன்னை இந்திரா உழைக்கும் பெண்கள் பொருளாதார முன்னேற்ற சங்கம் - 

கோயம்பாக்கம் கிராமம் , அய்யன்பேட்டை அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் 
75 /99 விப்பேடு கிராம ரோமன் கத்தோலிக்க இளைஞர் மன்றம் , விப்பேடு கிராமம் , மேல்கதிர்பூர் 

அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
76/ 99 பழையனூர் கிராம ஏரிப்பாசன நிலப்பட்டாதாரர்கள் சங்கம் - பழையனூர் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருத்தணி வட்டம் 
78 / 99 அத்திமாஞ்சேரிபேட்டை ஸ்ரீஜோதி நூல் இழைப்பு தொழில் மகளிர்மன்றம் , பெரிய தெரு , 

அத்திமாஞ்சேரிபேட்டை , பள்ளிப்பட்டு வட்டம் 
79/ 99 இலுப்பூர் கிராம நேத்தாஜி சுபாஷ்சந்திரபோஸ் இளைஞர் நற்பணிமன்றம் , இலுப்பூர் கிராமம் மற்றும் 

அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் 
80/ 99 ராமாநாயுடுகண்டிகை இளைஞர் நற்பணி மன்றம் , ராமாநாயுடுகண்டிகை கிராமம் , சந்திரப்ப நாயுடு 

கண்டிகை அஞ்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் 
82/ 99 திருவள்ளூர் மாவட்ட தேரடி படுந் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் , லட்சுமி ஸ்டியோ மோதிலால் 

தெரு , திருவள்ளூர் வட்டம் 
84/ 99 நாபலூர் கிராம புரட்சிபுயல் இளைஞர்கள் பொதுசேவை நற்பணிமன்றம் , நாபலூர் கிராமம் மற்றும் 

அஞ்சல் , திருத்தணி வட்டம் 


வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
எண் . பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

(2 ) 
85 /99 திருவள்ளூர் மாவட்ட உதவிபெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி 

நிர்வாகிகள் ஆசிரியர் நிர்வாகிகள் சங்கம் , கோதண்டராமன் தொடக்க உயர்நிலைப்பள்ளி , 

ஊத்துக்கோட்டை 
86/ 99 கிராம முன்னேற்ற பெண்கள் சங்கம் - சொர்க்கதண்டலம் , சொர்க்கதண்டலம் கிராமம் ஒதப்பை 

அஞ்சல் , ஊத்துக்கோட்டை வட்டம் 
91/ 99 மாம்பாக்கம் கிராம முன்னேற்ற இளைஞர் நற்பணி மன்றம் மாம்பாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை வட்டம் 
92/ 99 16 - வது வட்ட டாக்டர் எம் . ஜி . ஆர் . நற்பணிமன்றம் , பிள்ளையார்பாளையம் காஞ்சிபுரம் , நெ . 22 

டி சோளீஸ்வரர் கோயில் ஒத்தவாடை தெரு , பிள்ளையார்பாளையம் , காஞ்சிபுரம் 
94 / 99 பிள்ளையார்பாளையம் பி . ஆர் .டாக்டர் அம்பேத்கர் ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கம் , கிருஷ்ணன் தெரு , 

பிள்ளையார்பாளையம் , காஞ்சிபுரம் 
95 / 99 செவ்வாய்பேட்டை கிராம தெற்கு பஜார் வியாபாரிகள் நலச்சங்கம் - நெ . 93 தொழுவூர்குப்பம் 

கிராமம் , திருவூர் அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் 
97/ 99 கண்ணங்கரணி கிராம மகளிர் முன்னேற்ற சங்கம் , கண்ணங்கரணி கிராமம் , பாண்டூர் அஞ்சல் , 

திருவள்ளூர் வட்டம் . 
98 / 99 அயிமிச்சேரி கிராம மகளிர் முன்னேற்ற மன்றம் , அயிமிச்சேரி கிராமம் , தென்னேரி அஞ்சல் 

காஞ்சிபுரம் வட்டம் 
99 / 99 பழையசீவரம் கிராம ஏர்முனை ஏரிபாசன விவசாயிகள் சங்கம் , பழையசீவரம் கிராமம் மற்றும் 

அஞ்சல் 
100/ 99 பொதட்டூர்பேட்டை ஏரிபாசன நிலப்பட்டாதாரர்கள் சங்கம் , ரெட்யார் தெரு , பொதட்டூர்பேட்டை 

அஞ்சல் , பள்ளிப்பட்டு வட்டம் 
101/ 99 

காஞ்சிபுரம் நகர நகை வியாபாரிகள் சங்கம் , 37 செங்கழுநீரோடைவீதி காஞ்சிபுரம் 
102/ 99 மோவூர் கிராம முன்னேற்ற பெண்கள் சங்கம் , மோவூர் கிராமம் , நெய்வேலி அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் 
103 /99 பாண்டூர் கிராம பெண்கள் முன்னேற்ற சங்கம் , பாண்டூர் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் வட்டம் 
104/ 99 சமூகசேவகி அன்னை தெரசா மகளிர் நற்பணி மன்றம் , 62 காரைப்பேட்டை , காஞ்சிபுரம் வட்டம் 
105 / 99 சிவதண்டலம் கிராம மக்கள் முன்னேற்ற சங்கம் , 106 தண்டலம் கிராமம் , கடம்பத்துார் அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் 
106/ 99 கரிகலவாக்கம் டான்வா பண்ணை மகளிர் குழு கரிகலவாக்கம் கிராமம் , திருவள்ளூர் தாலுக்கா 
107/ 99 தண்ணீர்குளம் டான்வா பண்ணை மகளிர் குழு , தண்ணீர்குளம் கிராமம் , காக்கலுார் அஞ்சல் , 

திருவள்ளூர் தாலுக்கா 
108/ 99 புல்லரம்பாக்கம் டான்வா பண்ணை மகளிர் குழு , புல்லரம்பாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் தாலுக்கா 
109/ 99 சத்திரம் டான்வா பண்ணை மகளிர் குழு சத்திரம் கிராமம் , போளிவாக்கம் கிராமம் மற்றும் 

அஞ்சல் , திருவள்ளூர் தாலுக்கா 
110 / 99 பெரியகுப்பம் டான்வா பண்ணை மகளிர் குழு , பெரியகுப்பம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் தாலுக்கா 
111/ 99 திருத்தணி தொழுநோயர் மறுவாழ்வு சங்கம் , துர்கையம்மன் கோயில் தெரு , அன்னை இந்திரா 

காலனி மடம் கிராமம் , திருத்தணி 
112 / 99 தமிழ்நாடு தெலுங்கு நலச்சங்கம் , பழைய ஆஸ்பிடல் லைன் , திருத்தணி 
113/ 99 மக்கள் முன்னேற்ற நற்பணிமன்றம் , 23/3 லால்பகதூர் சாஸ்திரி தெரு , பெரியகுப்பம் கிராமம் , 

திருவள்ளூர் வட்டம் 
114 / 99 அன்னை தெரசா ஊனமுற்றோர் முன்னேற்ற இயக்கம் , தண்டலம் கிராமம் , கடம்பத்துார் அஞ்சல் , 

திருவள்ளூர் 
115 / 99 பாரதரத்னா Dr . B . R . அம்பேத்கர் சமூக சேவை நற்பணிமன்றம் , ஊத்துக்காடு கிராமம் மற்றும் 

அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் மற்றும் மாவட்டம் 


வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
எண் பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 
116 /99 ஊத்துக்கோட்டை வட்டார வளர்ச்சி கலிங்கரெட்டியார் சங்கம் , 138 ரெட்டித்தெரு , ஊத்துக்கோட்டை 
117 / 99 அறிவுலகமேதை டாக்டர் பி . ஆர். அம்பேத்கர் கிராம அனைத்து இளைஞர் நற்பனிமன்றம் , 

ஊத்துக்காடு கிராமம் மற்றும் அஞ்சல் 
119/ 99 ரோஜா பெண்கள் முன்னேற்ற சங்கம் , எம் .ஜி . ஆர். நகர் , கடம்பத்துார் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் 
135 / 99 பொதுஜன சேவாதளம் சங்கம் , 57/ ஜி6 கைலாசநாதர் கோயில் மேட்டுத்தெரு , பெரிய காஞ்சிபுரம் 
136 / 99 திருவள்ளூர் மாவட்ட டிரைசம் பயிற்றுநர்கள் நலசங்கம் , 15 வள்ளலார் தெரு , பெரியகுப்பம் , 

திருவள்ளூர் 
137 / 99 காஞ்சிபுரம் மகளிர் மேம்பாட்டு சங்கம் , திருப்பருத்திக்குன்றம் , காஞ்சிபுரம் 
139/ 99 செல்லாத்தூர் கிராம புதிய காலனி மலர்விழி மகளிர் மன்றம் , செல்லாத்தூர் கிராமம் , 

புதிய காலனி ஆர் . கே . பேட்டை அஞ்சல் . 
141/ 99 டான்வா பண்ணை மகளிர் குழு அரியத்துார் , அரியத்துார் கிராமம் , நம்பாக்கம் அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை தாலுக்கா 
142/ 99 டான்வா பண்ணை மகளிர் குழு கிருஷ்ணாபுரம் பூண்டி அஞ்சல் , திருவள்ளூர் தாலுக்கா 
143/ 99 பழையவெண்மணபுதுார் கிராம மகளிர் சுயஉதவிக்குழு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட 

சங்கம் , வெண்மணபுதுார் கிராமம் , திருவள்ளூர் 
144 / 99 காஞ்சிபுரம் மலர் தொடுத்து விற்பனை செய்யும் சிறுவியாபாரிகள் சங்கம் , செட்டிக்குளம் பள்ளத்தெரு , 

காஞ்சிபுரம் 
147/ 99 

காஞ்சிபுரம் வட்ட இரட்டைமாட்டுவண்டி தொழிலாளர்கள் சங்கம் , காஞ்சிபுரம் வட்டம் மற்றும் 

மாவட்டம் 
149/99 மணவாளநகர் டான்வா பண்ணை மகளிர் குழு , மணவாளநகர் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் 

தாலுக்கா 
151 / 99 காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்து எரிவாயு சமையல் மற்றும் தொலைபேசி உபயோகிப்பாளர்கள் 

சங்கம் , 172 காந்தி ரோடு காஞ்சிபுரம் 
152/ 99 வேலஞ்சேரி கிராம தந்தை பெரியார் தையல் பயிற்சி பள்ளி சங்கம் , வேலஞ்சேரி கிராமம் மற்றும் 

அஞ்சல் , திருத்தணி தாலுக்கா 
153/ 99 முத்தரையர் முன்னேற்ற சங்கம் , 218 அன்னை இந்திராகாந்தி நகர் , பெரிய காஞ்சிபுரம் 
154/ 99 தந்தை பெரியார் விசைத்தறி நெசவாளர் சங்கம் - மத்துார் , 1/200 எ காமராஜர் தெரு , மத்துார் 

கிராமம் மற்றும் அஞ்சல் , திருத்தணி வட்டம் . 
155/ 99 ஒதப்பை கிராம இளைஞர் நற்பனிமன்றம் , ஒதப்பை கிராமம் மற்றும் அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை தாலுக்கா 
156/ 99 அக்னிஇளைஞர்கள் கிராம நற்பனிமன்றம் , முசரவாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , வடக்குத்தெரு , 

காஞ்சிபுரம் வட்டம் 
157/ 99 ஸ்ரீஜெயேந்திர சரஸ்வதி ஸ்வமிகள் நகர் மனை உரிமையாளர் நலச்சங்கம் , 138 விஜேயேந்திரர் 

நகர் கடம்பத்துார் கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் 
158 / 99 ஸ்ரீகொள்ளியம்மன் டான்வா பண்ணை மகளிர் சங்கம் , முசரவாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

காஞ்சிபுரம் வட்டம் 
105 159/ 99 வெள்ளியூர் கிராம மூட்டை சுமப்போர் நலச்சங்கம் , வெள்ளியூர் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் வட்டம் 
160 / 99 ஒதப்பை கிராம மகளிர் முன்னேற்ற சங்கம் , ஒதப்பை அஞ்சல் , ஊத்துக்கோட்டை தாலுக்கா 
161/ 99 பெரியகாஞ்சிபுரம் காலண்டா தெரு தோட்டம் குடியிருப்போர் நலச்சங்கம் , 36 எ காலண்டர் தெரு , 

காஞ்சிபுரம் 
162 / 99 வதியூர் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , வதியூர் கிராமம் , கூரம் அஞ்சல் , 
164/ 99 சதாசிவம் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , பிளாட் எண் . 78 சதாசிவம் நகர் எம் . ஜி . ஆர் . நகர் 
165 / 99 மாந்தாங்கல் ஏரிநீர் பாசன விவசாயிகள் சங்கம் , பொன்னியம்மன்பட்டரை கிராமம் , தாமல் அஞ்சல் 
166 / 99 ஆரியப்பெரும்பாக்கம் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , ஆரியபெரும்பாக்கம் காஞ்சிபுரம் 
167 / 99 தாமல் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , தாமல் கிராமம் மற்றும் அஞ்சல் 


102 


103 


104 


106 


107 


113 


117 


118 


119 


124 


125 


வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 
எண் பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

(2 ) 
168 / 99 திருவள்ளூர் வட்டார லாரி உரிமையாளர் சங்கம் , 9 தகனிகோட்டை தெரு , திருவள்ளுர் 
169/ 99 சீயஞ்சேரி கிராம மகளிர் முன்னேற்ற சங்கம் , சீயஞ்சேரி கிராமம் மொண்ணவேடு அஞ்சல் , 

திருவள்ளூர் வட்டம் 
170/ 99 கூரம் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , கூரம் கிராமம் மற்றும் அஞ்சல் 
171/ 99 ரூரல் எஜிகேஷனல் டெவலப்டெண்ட் சங்கம் , 16 காமராஜர் மண்டபம் தெரு , நாகலாபுரம் சாலை , 

ஊத்துக்கோட்டை 
172/ 99 FCI Colony Welfare Association Plot No. 205 FCI Colony 

Janakiram Nagar Tirur 602 025 
174/ 99 ஆற்பாக்கம் கிராம ஏரிபாசனதாரர்கள் சங்கம் , ஆற்பாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் 

காஞ்சிபுரம் வட்டம் 
178 / 99 சங்கீதா கிராமிய கலைப்பயிற்சி சங்கம் , 55 ஆலடிபிள்ளையார்கோயில் தெரு , காஞ்சிபுரம் 
180 / 99 

மெய்யூர் தொலைபேசி நிலைய தொலைபேசி உபயோகிப்பாளர்கள் நலச்சங்கம் . சித்தம்பாக்கம் , 

வெங்கல் வீதி , ஊத்துக்கோட்டை வட்டம் 
182 / 99 திருவள்ளுர் தெருவீதி சிறுவியாபாரிகள் நலச்சங்கம் , 84 கொண்டாமாபுரம் தெரு , 

திருவள்ளூர் வட்டம் 
183/ 99 மேலகரம் கிராம அனைத்து மகளிர் முன்னேற்ற சங்கம் , மேலகரம் கிராமம் , கைவண்டூர் அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் 
184 / 99 ஊத்துக்கோட்டை வட்டார கார்வேன் ஜீப் ஓட்டுநர் சங்கம் , 29 எட்டிகுளம் திருவள்ளூர் சாலை , 

ஊத்துகோட்டை 
185/ 99 ஈஞ்சம்பாக்கம் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , ஈஞ்சம்பாக்கம் கிராமம் காஞ்சிபுரம் வட்டம் 
186 / 99 நம்பாக்கம் கிராம மகளிர் உழைக்கும் முன்னேற்ற சங்கம் , நம்பாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

ஊத்துக்கோட்டை வட்டம் 
187 / 99 கீழம்பி கிராம ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , கீழம்பி கிராமம் , கிருஷ்ணாபுரம் அஞ்சல் , 

காஞ்சிபுரம் வட்டம் 
127 188/ 99 மதுரமங்கலம் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , மதுரமங்கலம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

பண்ணுார் 
189/ 99 மதுரமங்கலம் காவேரி ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் மதுரமங்கலம் கிராமம் மற்றும் அஞ்சல் 

பண்ணுார் 
190/ 99 திருப்புட்குழி ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , திருப்புட்குழி கிராமம் , காஞ்சிபுரம் வட்டம் 
192/ 99 நுங்கம்பாக்கம் கடப்பேரி ஏரிபாசனதாரர் சங்கம் நுங்கம்பாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் வட்டம் 
193/ 99 காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் நான்கு தெருவார்தோப்புகுடியிருப்போர் நலச்சங்கம் 80 எ 

கிருஷ்ணன் தெரு , காஞ்சிபுரம் 
194/ 99 

87 வேப்பம்பட்டுசத்திரம் கிராம அண்ணா நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 87 வேப்பம்பட்டுசதத்ரம் 

கிராமம் , திருவள்ளூர் 
195 / 99 143 ஏலம்பாக்கம் கிராம ஏரிபாசனதாரர்கள் சங்கம் , 147 ஏலம்பாக்கம் கிராமம் , கண்ணூர்மதுரா 

திருவள்ளூர் 
196 / 99 செம்பரம்பாக்கம் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , செம்பரம்பாக்கம் கிராமம் , காஞ்சிபுரம் வட்டம் 
197 / 99 திருவள்ளூர் நகராட்சி ஓய்வுபெற்ற பணியாளர்கள் நலச்சங்கம் , 43/275 சக்திகோயில் தெரு , 

ராஜாதிபுரம் திருவள்ளூர் 
136 198 / 99 கீழ்விளாகம் கிராம முன்னேற்ற பெண்கள் நலச்சங்கம் , கீழ்விளாகம் கிராமம் விடையூர் அஞ்சல் , 

கடம்பத்துார் வழி திருவள்ளூர் 
199 / 99 புல்லரம்பாக்கம் கிராம மாதர் முன்னேற்ற சங்கம் , புல்லரம்பாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் 

திருவள்ளூர் மாவட்டம் 
200/ 99 அம்பேத்கர் நகர் மகளிர் மேம்பாட்டு சங்கம் , 55 புல்லரம்பாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் 
201/ 99 எம் . ஜி . ஆர். நகர் மகளிர் முன்னேற்ற சங்கம் , 55 புல்லரம்பாக்கம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருவள்ளூர் 


126 


128 


129 


131 


134 


135 


137 


138 


139 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 


( 3) 


140 


208 / 99 
211/ 99 
213/ 99 


14 


143 


214/ 99 


215 / 99 


145 
146 


218/ 99 
219/ 99 


147 


220/ 99 
221/ 99 
224/ 99 
225/99 


151 
152 


228/ 99 
229/ 99 


153 


230/99 


154 


231 / 99 


155 


232/ 99 


தமிழர் இயக்கம் , 3/485 பாவேந்தர் தெரு , வெளிங்கப்பட்டரை காஞ்சிபுரம் . 
தேவராஜநகர் குடியிருப்போர் நலசங்கம் , 30 பாலம்மாள் தெரு , தேவராஜநகர் , காஞ்சிபுரம் 
மகாதேவிமங்கலம் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , மகாதேவிமங்கலம் கிராமம் , செல்லம்பட்டிடை 
அஞ்சல் , எடையார்பாக்கம் வழி , காஞ்சிபுரம் மாவட்டம் 
ஸ்ரீஐம்பொன் ஐய்யப்பா சேவா சங்கம் , 43/452 சேரன் தெரு , பெரியகுப்பம் , திருவள்ளூர் 
பெரியகாஞ்சிபுரம் உழைக்கும் மகளிர் நலசங்கம் , 64/ 24 சாலைத்தெரு , பெரிய காஞ்சிபுரம் 
காஞ்சி வாலிபர் அமைப்பு 104/ 7 மேற்கு ராஜவீதி காஞ்சிபுரம் 
ஸ்ரீ விஷ்ணுசோமநாதீஸ்வரர் பிரதோஷ வழிபாடு மன்றம் இராமஞ்சேரி அஞ்சல் , கனம்மாசத்திரம் , 
திருவள்ளுர் 
முட்டவாக்கம் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , முட்டவாக்கம் கிராமம் , காஞ்சிபுரம் வட்டம் 
தைப்பாக்கம் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , தைப்பாக்கம் கிராமம் , காஞ்சிபுரம் வட்டம் 
ஒட்டிவாக்கம் ஏரிபாசன சங்கம் , ஒட்டிவாக்கம் கிராமம் , தாமல் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் 
எஸ் . டி அப்பாவு நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 3/68 எஸ்டி அப்பாவு நகர் , மாணிக்கவாசகர் வீதி , 
ஓரிக்கை | 
உடல் ஊனமுற்றோர்கான சமூக மேம்பாட்டு தன்னார்வ சங்கம் , 19 ரங்கநாதன் தெரு , பள்ளிப்பட்டு 
கீரநல்லூர் கிராம ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , கீரநல்லூர் கிராமம் , களத்துார் அஞ்சல் , 
திருப்பெருமந்தூர் வட்டம் 
ஏகனாபுரம் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , ஏகனாபுரம் கிராமம் மற்றும் அஞ்சல் 
திருபெரும்புதூர் வட்டம் 
அருணாநகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , அருணாநகர் , வந்தவாசிரோடு , பல்லவன் நகர் , மேற்கு 
காஞ்சிபுரம் | 
கொசவன்பாளையம் கிராம முற்போக்கு இளைஞர் நற்பணிமன்றம் , கொசவன்பாளையம் கிராமம் , 
திருப்பாச்சூர் அஞ்சல் , திருவள்ளூர் வட்டம் 
நாடார்கள் முன்னேற்ற சங்கம் , 14எ கனகசுப்பராயன் தெரு , காஞ்சிபுரம் 
அன்னை தெரஸா நகர் மனைஉரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கம் , 284 TNHB 
பல்லவன் நகர் , காஞ்சிபுரம் 
அன்னை தெரசா கிராமப்புற சேவை மையம் , சி .பி , கோயில் தெரு , வங்கனூர் 631 304 
140 சிங்கில் பாடி கிராம ஏரிபாசனதாரர்கள் சங்கம் , சிங்கில் பாடி கிராமம் , மேல்மதுரமங்கலம் 
கிராமம் அஞ்சல் , எடையார்பாக்கம் வழி , காஞ்சிபுரம் வட்டம் 
மொண்ணவேடு பேட்டை கிராம இளைஞர் நற்பனிமன்றம் , மொண்ணமேடு கிராமம் மற்றும் அஞ்சல் , 
திருவள்ளூர் 
பட்டரைபெரும்பதுார் அரிஜன காலனி லாரி கூலி வேலைசெய்யும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் , 
பட்டரைபெரும்புதுார் கிராமம் மற்றும் அஞ்சல் திருவள்ளூர் 
சுப்பிரமணிய நகர் வடக்கு பைகாஸ்ரோடு குடியிருப்போர் சங்கம் - திருத்தணி , 6 சுப்பிரமணியநகர் , 
பைபாஸ்ரோடு வடக்கு திருத்தணி 
மாவுமில் ஆயில்மில் சுயதொழில் புரிவோர் சங்கம் , 278 வாரியார் சாலை , ஸ்ரீராகவேந்திரா நகர் , 
காஞ்சிபுரம் 
வடவெல்லை மொழிப்போர்தியாகிகள் நலச்சங்கம் 146 சிலம்புபாளையம் தெரு , பொதட்டூர்பேட்டை 
வில்லிவலம் கிராம காலனி பெண்கள் சுயதொழில் முனைவோர் மேம்பாட்டு சங்கம் , வில்லிவலம் 
காலனி காஞ்சிபுரம் தாலுக்கா 
புதுப்பட்டு கிராமம் ஏரிபாசனதாரர்கள் சங்கம் , புதுப்பட்டு கிராமம் , வழி பண்ணுார் 
திருபெரும்பதுார் தாலுக்கா 
பங்காரம்மன் இணைப்பு நகர் , காண்வெண்ட் சாலை குடியிருப்போர் நலச்சங்கம் 119 
காண்வெண்ட்சாலை பங்காரம்மன் இணைப்பு நகர் காஞ்சிபுரம் . 


156 


233/ 99 
234/ 99 


157 


158 
159 


235/ 99 
236/ 99 


237 / 99 


161 


238/ 99 


162 


239/ 99 


163 


240/ 99 


164 


241/ 99 
242 / 99 


165 


166 


243/ 99 


167 


244 / 99 


176 


179 


வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 
எண் பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

( 2 ) 
168 245 / 99 கலைஞர் நகர் பொதுநலச்சங்கம் , கலைஞர் நகர் திருத்தணி 
247 / 99 144 சிவன் கூடல் கிராமம் ஏரிபாசனதாரர்கள் சங்கம் 144 சிவன் கூடல் கிராமம் மதுரமங்கலம் 

அஞ்சல் வழி பண்ணூர் திருப்பெரும்புதுார் தாலுக்கா 
248 / 99 வலசை வெட்டிக்காடு இளைஞர் நற்பனிமன்றம் , 102 வலசைவெட்டிக்காடு கிராமம் , இலுப்பூர் 

அஞ்சல் , திருவள்ளுர் வட்டம் 
249 / 99 அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் தேரடி திருவள்ளுர் 7/ 68 சின்ன ஈக்காடு 

திருவள்ளூர் 
250/ 99 

சிவா நகர் மனைபிரிவு உரிமையாளர்கள் சங்கம் , 33 ஜோதி நகர் , திருத்தணி 
251/ 99 செண்டர்பார் கம்யூனிட்டி வெல்பர் அண்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் , 39 அம்மன் கோயில் தெரு , 

சுப்பிரமணியம் நகர் , திருத்தணி 
174 252/ 99 காமராஜ் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் 25 கமராஜர் நகர் , திருத்தணி 
175 253/ 99 முல்லை நகர் குடியிருப்போர் சங்கம் - திருத்தணி , முல்லை நகர் , திருத்தணி 
254/ 99 127 குணகரம்பாக்கம் கிராம ஏரிபாசனதாரர்கள் சங்கம் , 127 குணகரம்பாக்கம் கிராமம் , 

செல்லம்பட்டிடை அஞ்சல் , எடையார்பாக்கம் வழி , திருப்பெரும்புதுார் வட்டம் 
255/ 99 அனைத்து நகராட்சி மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சங்கம் , 13 

செங்கழுநீரோடை வீதி பெரிய காஞ்சிபுரம் 
256/99 சென்னை சைதை அரசு ஆசிரியர் கல்லூரியில் பயிற்சி பெற்ற வேலையில்லா கைத்தொழில் 

ஆசிரியர் சங்கம் , இராமாபுரம் , கொத்தகுப்பம் அஞ்சல் , பள்ளிப்பட்டு தாலுக்கா 

திருவள்ளூர் மாவட்டம் . 
257 / 99 குன்னத்தூர் பெரிய ஏரிபாசன விவசாயிகள்சங்கம் , குன்னத்தூர் கிராமம் , செங்காடு அஞ்சல் , 

போளிவாக்கம் சத்ரம் திருவள்ளூர் மாவட்டம் 
258/ 99 சமத்துவபுரம் கிராம இளைஞர் நற்பணிமன்றம் , ஏரிக்கரை கிராமம் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் 
259/ 99 தினக்கூலி தொழிலாளர் சங்கம் , பட்டரைப்பெரும்புதுார் மற்றும் அஞ்சல் , திருவள்ளூர் 
260 / 99 அனைத்து திருத்தணி லாரி உரிமையாளர்கள் சங்கம் , 36 ஸ்ரீவாரப்பேட்டை 2வது சந்து திருத்தணி 
261/ 99 விவசாய கூலி பெண்கள் சங்கம் , குட்டக்கரை கிராமம் , திம்மசமுத்திரம் அஞ்சல் 

காஞ்சிபுரம் வட்டம் 
262 / 99 சிவகாஞ்சி மினிலாரி ஓட்டுநர் நலச்சங்கம் , 1 எ மளிகை தெரு , பெரிய காஞ்சிபுரம் 
185 263/ 99 பகத்சிங் இளைஞர் நற்பணிமன்றம் , 122 வலசை வெட்டிக்காடு இலுப்பூர் அஞ்சல் , மணவாளநகர் 

வட்டம் 
186 264/ 99 மாகரல் கிராம ஆதி திராவிடர் பொதுநலசங்கம் , 43 மாகரல் கிராமம் , கோடுவள்ளி அஞ்சல் 

திருவள்ளூர் 
265/ 99 வடக்கு ரயிலடி 89 வேப்பம்பட்டு குடியிருப்போர் நலச்சங்கம் , 15 சத்யசாயி நகர் 89 வேப்பம்பட்டு 

நார்த் திருவள்ளூர் 
266 / 99 சினேக ஜோதி இளைஞர் நற்பணிமன்றம் , 118 கச்சூர் கிராமம் , சீத்தஞ்சேரி அஞ்சல் , திருவள்ளுர் 
267 / 99 லஷ்மி மகளிர் மன்றம் , அவளுர் கிராமம் மற்றும் அஞ்சல் , வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் 
268/ 99 Village and Rural Development Society Beerakuppam , பீரகுப்பம் கிராமம் மற்றும் அஞ்சல் , 

திருத்தணி தாலுக்கா 
269/ 99 அன்னைசபிதா மகளிர் மன்றம் , வங்கனுர் காலணி வங்கனூர் அஞ்சல் , ஆ .ர் . கே . பேட்டை , 

பள்ளிப்பட்டு தாலுக்கா 
270/ 99 வீரராகவபுரம் கிராம இளைஞர் நற்பனிமன்றம் , வீரராகவபுரம் மாதாகோயில் , வீரராகவபுரம் அஞ்சல் , 

திருவள்ளூர் 
193 271/ 99 காஞ்சிபுரம் பஸ் நிலைய டாக்டர் அம்பேத்கர் சிறுவியாபாரிகள் பொதுநலச்சங்கம் , 90 

அம்பேத்கர் நகர் , செவிலிமேடு , காஞ்சிபுரம் 
272 / 99 கூத்தவாக்கம் கிராம இளைஞர் நற்பணிமன்றம் , கூத்தவாக்கம் கிராமம் , மேல்மதுரமங்கலம் அஞ்சல் , 

எடையார்பாக்கம் வழி , காஞ்சிபுரம் வட்டம் 
273/ 99 145 இராமானுஜபுரம் கிராம ஏரிபாசன விவசாயிகள் சங்கம் , 145 இராமானுஜபுரம் கிராமம் , 

மதுரமங்கலம் அசல் , பண்ணூர் வழி திருபெரும்புதுார் தாலுக்கா 
274/ 99 142 மேல் மதுரமங்கலம் கிராம ஏரிபாசன விவசாயிகள் சங்கம் , 142 மேல் மதுரமங்கலம் கிராமம் 

மற்றும் அஞ்சல் , எடையார்பாக்கம் வழி , காஞ்சிபுரம் மாவட்டம் 


182 


183 


184 


187 


188 


189 


192 


194 


195 


196 


198 


199 


201 


204 


வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 
எண் பதிவு எண் 
மற்றும் வருடம் . 
( 2 ) 

( 3) 
197 275/ 99 அரிசி ஆலை அரைவையாளர் சங்கம் , காஞ்சிபுரம் 22 சி / 1 வரதப்பன் தெரு , வேலூர் மேயின்ரோடு 

ஒலிமுகமதுபேட்டை , காஞ்சிபுரம் 
276/ 99 திருத்தணி வட்டம் அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் , 30 பைபாஸ் ரோடு , திருத்தணி 

277 / 99 திருவள்ளூர் ஆடுவளர்ப்போர் சங்கம் , 32 வெள்ளியூர் கிராமம் , பாரதிநகர் , திருவள்ளூர் 
200 278/ 99 பொன்னியம்மன் மகளிர் மேம்பாட்டு சங்கம் 44 பெரிய நத்தம் கிராமம் , மேல்பேரமநல்லூர் 

அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் 
279/ 99 திருவள்ளுர் பகுதி மூன்று சக்கர மோட்டார் ரிக்ஷா ஓட்டுநர் சங்கம் , அருணாசலபுரம் தெரு , 

தேரடி காக்களூர் , திருவள்ளூர் 
202 280/99 காட்டுப்பட்டூர் ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , மதுராகாட்டுப்பட்டூர் கிராமம் , பரந்தூர் , 

காஞ்சிபுரம் வட்டம் 
203 281/ 99 

தேவனாம்பாபுரம் இளைஞர் நற்பணிமன்றம் , தேவனாம்பாபுரம் கிராமம் , வெடியங்காடு அஞ்சல் , எரும்பி 

வழி , திருவள்ளூர் 
282 / 99 ஈ . வெ . ரா பெரியார் பட்டு நெசவாளர் முன்னேற்ற சங்கம் , 176 அவளுர் கிராமம் , அவளுர் ஊராட்சி , 

காஞ்சிபுரம் வட்டம் 
205 283/99 மண்பாண்டம் குலாளர் மகளிர் முன்னேற்ற சங்கம் , 67 அரப்பணஞ்சேரி திருக்காலிமேடு , 

காஞ்சிபுரம் வட்டம் 
206 284/ 99 பெண்ணலுார்பேட்டை சித்தேரி ஏரிபாசனதாரர்கள் சங்கம் , பெண்ணலுார்பேட்டை கிராமம் மற்றும் 

அஞ்சல் , ஊத்துக்கோட்டை வட்டம் 
207 285/ 99 அரண்வாயில் பெரிய ஏரிப்பாசனதாரர்கள் சங்கம் , அரண்வாயில் கிராமம் அஞ்சல் , 

திருவள்ளூர் மாவட்டம் 
286/ 99 சீயெட்டி ஏரிநீர்பாசன விவசாயிகள் சங்கம் , 1 20 சீயெட்டி கிராமம் , காரை அஞ்சல் , காஞ்சிபுரம் 
209 287 / 99 காஞ்சி நர்சரி மற்றும் மெட்ரிக் பள்ளிகளின் சங்கம் , 79 பி . டி. எம் .எஸ் முல்லை நகர் , ஓரிக்கை 

காஞ்சிபுரம் 
288 / 99 சுவர்ண ஜெயந்தி நகர் புற சுயவேலைவாய்ப்புத்திட்ட நலசங்கம் , 60பி மெயின்ரோடு , பள்ளிப்பட்டு 
289/ 99 மஞ்சம்மேடு உழைக்கும் மகளிர் சங்கம் , மஞ்சம்பேடு கிராமம் , தென்னேரி அஞ்சல் , 

காஞ்சிபுரம் தாலுக்கா 
290 /99 அனைத்து சர்க்கரை ஆலைகள் வேளாண்மை பட்டதாரிகள் சங்கம் -திருவாலங்காடு , 

டி .சி . எஸ் . எம் . குடியிருப்பு திருவாலாங்காடு 
291/ 99 டாக்டர் அம்பேத்கார் காலனி தயாரிக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் - கிளார்கிராமம் , 

அருந்ததி பாளையம் , தாமல் அஞ்சல் , காஞ்சிபுரம் வட்டம் . 
292/ 99 பள்ளிப்பட்டு வட்ட உடல் ஊனமுற்றோர் நல்வாழ்வு சங்கம் , அம்மையார்குப்பம் , 

பள்ளிப்பட்டு தாலுக்கா 
293/ 99 பாரதியார் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , பாரதியார் நகர் , 39 சென்னை சாலை , திருவள்ளூர் 

மாவட்டம் 
294 / 99 

கந்தன் நகர் கம்பர் தெரு , குடியிருப்போர் நலச்சங்கம் , கந்தன் நகர் , காஞ்சிபுரம் 
295 /99 நேதாஜி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , நேதாஜி நகர் , திருத்தணி 
296/ 99 கிராம மாதர் முன்னேற்ற சங்கம் அரும்பாக்கம் கிராமம் , மொண்ணவேடு அஞ்சல் , 

திருவள்ளூர் வட்டம் மற்றும் மாவட்டம் 
219 297 / 99 சேர்மன் சாமிநாதன் தெரு அருள்மிகு மகா ஆனந்த ருத்ரேஸ்வரர் மற்றும் காடுகாளியம்மன் 

திருக்கோயில் குடியிருப்போர் நலச்சங்கம் , 269 /225 சேர்மன் சாமிநாதன் தோப்பு தெரு , 

பிள்ளையார்பாளையம் , காஞ்சிபுரம் 
298 / 99 187 ஆற்பாக்கம் கிராம ஏரிபாசன விவசாயிகள் மற்றும் பொதுநலச்சங்கம் , 187 ஆற்பாக்கம் 

கிராமம் மற்றும் அஞ்சல் , காஞ்சிபுரம் 
221 300 /99 பாலமங்களம் டான்வா மகளிர் மன்றம் , அவளுர்கிராமம் மற்றும் அஞ்சல் , காஞ்சிபுரம் 
222 301/ 99 சி .வி . எம் . நகர்இளைஞர் பொதுநற்பணிமன்றம் , 167 சிவிஎம் நகர் , ஒலிமுகமதுபேட்டை காஞ்சிபுரம் 


208 


210 


212 


213 


214 


216 


217 


220 


காஞ்சிபுரம் , , 
2013 செப்டம்பர் 18 . 


ச . சத்தியபிரியா , 
மாவட்டப்பதிவாளர் ( நி ) ( கூ . பொ .) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


